கர்நாடக அரசு 


செம்மொழித்‌ தமிம்‌ 


CHEMMOZHI THAMIZH 


முதல்‌ மொழி 
FIRST LANGUAGE TAMIL 


ஆம்‌ வகுப்பு 
STANDARD 


KARNATAKA TEXTBOOK SOCIETY (R) 
No. 4, 100 Ft Ring Road, Banashankari, 3rd Stage 
Bengaluru - 560 085 


The Textbook Society, Karnataka has been engaged in producing new textbooks according 
to the new syllabi which in turn are designed on NCF — 2005 since June 2010. Textbooks 
are prepared in 12 languages; seven of them serve as the media of instruction. From standard 
1 to 4 there is the EVS, mathematics and 5” to 10” there are three core subjects namely 
mathematics, science and social science. 


NCF = 2005 has a number of special features and they are: 


e connecting knowledge to life activities 

e learning to shift from rote methods 

e enriching the curriculum beyond textbooks 

e learning experiences for the construction of knowledge 

e making examinations flexible and integrating them with classroom experiences 
e caring concerns within the democratic policy of the country 

e making education relevant to the present and future needs. 

e softening the subject boundaries- integrated knowledge and the joy of learning. 
e the child is the constructor of knowledge 


The new books are produced-based’on three fundamental approaches namely. 
Constructive approach, Spiral Approach and Integrated approach 


The learner is encouraged to think, engage in activities, master skills and competencies. 
The materials presented in these books are integrated with values. The new books are not 
examination oriented in theirmature. On the other hand they help the learner in the all round 
development of his/her personality, thus help him/her become a healthy member of a healthy 
society and a productive citizen of this great country, India. 


The most important objectives of teaching language are listening, speaking, reading, writing 
and reference work. These skills have been given a lot of importance in all the language 
textbooks. Along with the inculcation of these skills, fundamental grammar, opportunities for 
learners to appreciate beauty and imbibe universal life values have been integrated in language 
textbooks. When learners master these competencies, they would stop studying textbooks 
for the sake of passing examinations. In order to help learners master these competencies, 
anumber of paired and group activities, assignments and project work have been included in 
the textbooks. It is expected that these activities would help learner master communicative 
skills. Ultimately,’it is expected that students master the art of learning to learn and make 
use of these competencies in real life. 


The Textbook Society expresses grateful thanks to the chairpersons, writers, scrutinisers, 
artists, staff of DIETs and CTEs and the members of the Editorial Board and printers in 
helping the Text Book Society in producing these textbooks. A few works of some writers 
and poets have been included in these textbooks. The textbook society is extremely grateful 
to them for giving their consent for the inclusion of these pieces in the textbooks. 


Prof .G .S .Mudambadithaya Nagendra Kumar 
Coordinator Managing Director 
Curriculum Revision and Textbook Preparation Karnataka Textbook Society® 
Karnataka Textbook Society® Bengaluru, Karnataka 
Bengaluru, Karnataka 


முன்னுரை 
பாடத்திட்டம்‌ குழந்தையை மையமாகக்‌ கொண்டு 
திறன்களின்‌ அடிப்படையில்‌ செயல்திறன்‌ மற்றும்‌ 
மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகளை அடிப்படையாகக்‌ கொண்டு 

வடிவமைக்கப்பட்டுள்ளது. 

கற்றலின்‌ அடிப்படையில்‌ திறன்களை என்‌ சி எப்‌.2005 
தேசிய கல்வித்திட்ட வரைவு, பாடத்திட்டத்தினை ஒப்பிட்டு 

உள்ளுறை சிறந்ததாக்கப்‌ பட்டுள்ளது! 
மொழி ஒரு வலுவானஊடகம்‌ குழந்தை தாயின்‌ 
வழியாகவும்‌, சமூகத்தின்‌,” வழியாகவும்‌ மொழியறிவைப்‌ 
பெறுகிறது வீட்டுச்‌ சூழலில்‌ மொழியை நன்கு அறிந்த பின்பே 
குழந்தை பள்ளிக்கு*வருகின்றது ஆனால்‌ பள்ளிச்‌ சூழலில்‌, 
தனக்குத்‌ தெரிந்த மொழியில்‌ /உரையாட, தன்‌ கருத்தைத்‌ 
தெளிவாக “வெளிப்படுத்த குழந்தையால்‌ முடிவதில்லை, 
காரணம்‌, புதிய சூழலும்‌ அச்சமுமே ஆகும்‌. குழந்தையின்‌ 
அச்சத்தைப்‌ போக்கி குழந்தை அறிந்த மொழியின்‌ வாயிலாகக்‌ 


கருத்துக்களையும்‌, ப்டைப்பாற்றலையும்‌ வளர்க்க வேண்டி 


தானே விரும்பிக்கற்கும்‌ வகையில்‌ இப்பாட நூல்‌ 


வடிவமைக்கப்ப்ட்டுள்ளது. 

குழந்தை பேசவும்‌ உரையாடவும்‌ தன்னுடைய கருத்தை 
வெளிப்படுத்தவும்‌ உதவும்‌ வண்ணம்‌ படக்கதைகள்‌ 
கொடுக்கப்பட்டுள்ளன. குழந்தை நன்கு அறிந்த அறிமுகமான 
பொருள்கள்‌ படத்‌ தொகுப்புகளாக அளிக்கப்பட்டு உள்ளன. 


குழந்தை எழுதுவதற்கான ஆயத்தப்‌ பயிற்சிகள்‌ 


கொடுக்கப்பட்டுள்ளன. குழந்தைக்கு தன்னம்பிக்கை 
வளர்ப்பதற்காகவும்‌, தன்னால்‌ முடியும்‌ என்பதற்காகவும்‌ நான்‌ 
வரைந்து காட்டுவேன்‌, எழுதிப்பழகுவேன்‌, நான்‌ படிப்பேன்‌, 
நானே எழுதுவேன்‌, நானே புள்ளிகளை இணைத்து வண்ணம்‌ 
தீட்டுவேன்‌, நானே சொல்வேன்‌, போன்ற தலைப்புகளில்‌ 
குழந்தை தானாகக்‌ கற்பதற்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. 
எழுத்து அட்டைகள்‌, சொல்‌ அட்டைகள்‌ அடுக்குதல்‌ , 
செயல்பாடுகள்‌, மொழி விளையாட்டு போன்றவைகளும்‌ 
தரப்பட்டுள்ளன. 

தேசியக்‌ கல்வித்திட்டீம்‌' 1986ல்‌ 'குறிப்பிட்டுள்ளபடி 
குழந்தைகளின்‌ முழுமையான வளர்ச்சிக்குத்‌ தேவையான 
தத்துவங்களை அடிப்படையாகக்‌ கொண்டு பாடப்பொருள்‌ 
தயாரிக்கப்பட்டுள்ளது! 

நகரம்‌ மற்றும்‌ கிராமப்புறங்களில்‌ பயிலும்‌ குழந்தைகளின்‌ 
கல்விச்‌ சுமையைக்‌ குறைத்து மகிழ்வுடன்‌ கல்வி கற்க இத்திட்டம்‌ 
பெருந்துணை புரிகிறது. இப்பாட நூலை செயல்படுத்தி அதனை 
வகுப்பறையில்‌ கற்பிப்போர்‌ ஆசிரியபெருமக்களே. பாட நூல்‌ 
உருவாக்கப்பட்டதின்‌ நோக்கத்தையும்‌ எதிர்ப்பார்ப்பையும்‌ 


நன்குணர்ந்து. செயல்படுவீர்கள்‌ என்று நம்புகிறோம்‌. இப்பாட 


நூலை மேற்பார்வையிட்டு செப்பனிட்ட திருவாளர்‌ நடராஜப்‌ 


பிள்ளை இந்திய மொழிகளின்‌ நடுவண்‌ நிறுவனம்‌, நூலகத்தைப்‌ 
பயன்படுத்தி துணைபுரிந்த பெங்களூர்த்‌ தமிழ்சங்கத்தார்க்கும்‌ 
எங்கள்‌ அன்பு கலந்த நன்றியைத்‌ தெரிவித்துக்‌ கொள்கிறோம்‌. 


அன்புடன்‌ 


C. ராமமூர்த்தி 


TEXT BOOK COMMITTEE 


CHAIRMAN : 


Sri C. Ramamoorthy, Tamil Teacher, BBMP Boys High School, 
Jogupalya, Halasooru, Bengaluru - 08. 


MEMBERS : 


1 Smt. Inbarasi, Tamil Teacher, Govt. High School 
Pottery Town, Bengaluru - 46. 


Sri. A. Muniraj, Tamil Teacher,BBMP Girlls High School 
Cleveland Town, Bengaluru - 05 


Sri P. Perumal, Tamil TeachersB:TS. Kamara] High School 
Kadukondanahalli, Bengaluru - 45. 


Sri G Manormani, Tamil Teacher, Govt. Kannada and Tamil Primary School, 
L.R. Nagar, Bengaluru - 47. 


ARTIST : 
Sri V. Yoganand;.Govt. P.U. College, 
Manchanabele, Magadi Tk. Ramanagar (Dist.) 


SCRUTINIZER : 
Dr. Nataraja Pillai, Central Institute of Indian Languages, Mysuru 


CO-ORDINATOR ;: 
Sri. G.S. Mudambadithaya, Co-ordinator, Curriculum Revision and Text Book 
Preparation, Bengaluru. 


CHIEF ADVISORS : 
Sri Nagendra Kumar, Managing Director, Karmataka Textbook Society (R), 
Bengaluru 


SriPanduranga, Deputy Director (incharge), Karnataka Textbook Society (R), 
Bengaluru. 


PROGRAMME CO-ORDINATOR : 
Smt. Chandrakala, ADPI, Karnataka Textbook Society (R), Bengaluru. 


HORUS 033 


ODOT WENE LUNIOD VOEOAENS UN TFUNOOT ROVE TINS 
BHYTLODNGDD, MENA DID, DOD IDOLODIID VHF ALI SNOD 
SE NYO9EIOIIDOS 253, 2014-15 GRID YH AIIOIINT, 
DAD POCA TORO. S200 SANONYETD DIDO BLOM, ர 
WELUO: "DEANS, ADIOS ADDON, DEFIPOND, DELVES 
SSPAL 2033 2323008 MND, 03 SSS 22023 DOOD QENN 
DMDINIOS S20 RIOD, EON DSN OINIYTI ADD WEE 
POA AUITBAD BIO 


SNOT S50 TYPO | &OTOOT PINE SUNSODDTIND 
DORIAN HOADPTNON 27 AASNTAD, VA OmDOS: 24.11.2014 GOT 
GUCLDPORAD. Es MEDENSD AMOI WIG SUONETIOS 
ODUOTE POET, OLDS). ( DAD DOPRODNON NOLOAT 
3200, Ciepiosiio & NDING ITD. BN SE ODED OOO VICE 
BILND DH WRARNYM, DOSCOA, BED TING UT NEOFODA 
DO DNBNSDD, TORDAS/ DORDOL 5: NAINA ‘SNEATT 
DODAIDDD, WORDA MOLT DORIAN, VORDAID AOBOS OD, 
24.11.2014 SHEL Le NEROOIND, ROBT 19.09.2015 DOT BAN AES 
DOOD WNEDYY MORO VA’ AOBOL BAD, NEBOIODD. on 
AON, HOADRTOOT DODANE, 2016-17 G WUD 2017-18RE 3508 
DAF I 2DONOPNOINYUOD AUC BTID SLAOIOVD. 

BNE DENG NOPUIND HONOWEDBOIN VEDOAENS 

DIU, FHODULCANGAD, WHOA Ssfo ASDON, HOTA 

AGO. BYNG DOSOITPRYOD, NANPA WI 


Q 


RODOUNID, OF OA OD ADO DHRELORY ED. TOPS OT 


SPDIOS WYLDE RONG ROS BAFAGOD NHIDY AYTON 
alse! A Q 


O92, IEON OA OYDLOONLDS, NON LN ONG. O92, IEOO, 
ARODDONEEO DOB BODE TOODTDOOT DE RYNSDD, DEN 
ADI BPDTNGD, VEODOONG. 22399, RTPUATLD, NESS, YOR 
AMOENOH ROMO SOT noialols DOTA, HOR FNOSDWY 
2A YUFMOOND. Mov NOLS DONO 299 KOO DORMS, 
GHIA BOD DENOOND. Lot DOR DAPONSOT VEG HOOD SYD 
CG DETINENOD, BNET IT VOAOHOOND. 

2030853903 ANAM RONLODD, AY BELLIED. VEONLOD DOOD 
(N.C.ER.T) 02589 SOD OORT DO DOATNGDD, ONO ODD 
20 NOBNGMG, REBT ற, NS \ N32 RDDLATLTE, 
NOWOPATOS cide OOS NDING DI VUNTIOES. E35 RAINS NERD 
SOF WIA DY AONE, GYDA DOR, VOMONENG MODDA, 
WYNOOND. FEONEOD DOO VTENABNTNOS DA DOT DOEDABNS 
EOS FRED OIONTOS,, FOOD EPG HONG. RAIN VOY, SWIOD, 
MEDAN 20 DAENG RPS DX VODAINED, DOSEOAOONG. 

BNO HALON, NEBOD WODAEED. 22, NDIA DRUID 
DOADFODE HATE VEAANS RADON, VUNODY. BYDOD BINONVE 
DBLDINDD | WEMANS HOODS DY PEOMODTHRL. Dong 
ADIDS, AES DISA), DORLOD REINS, MONS, AOS 
AMDOANY OAD SOY) DOAIRND NAO. LR VOROADDON 
DELEON O52 23953 2B Doty, OBL 2PFEDNGAD, AOCOLOS 
SPAWODAIEED: 2AOBN 0, ROP BHODNED, DRONA. 


AMEND HRT VOROMODD, DEN, DOSONOD VAODDIDS WAS 
DOSCOD NDING, DA BPDIODTID BLDBAOONG. 


CoN FNOYDON VAT FONG SIMD, SOY) RODEO BOBNARLOR 
27 RINT SYED 2B NURI, DINO WIE DOSCODS NEDIOD 
ROAD, FERBODOD SHOWED. BOBODE NAINT FOR RINTDIDIN 
BEOOS 5359HOBOD FONE OHHONTON NAOT MEY 
DORIAG ROPG DLL BHFOONVID, PNONEED. NDFOAD \AYOON 
2, JOLIND. VHRIOD ACB NHTOAD AVE AOPDNOADD, S201 
POON. 


DOEINS JOA ATRNIC) 


SOFT HUEOAG NOY (0) 
WONTOOI-8S 


HOON DORDEO AAINS DID 


Ar, o> 


S19 WOUND DODO, DOR, DEED 


Ao 

09. AOYIBD, ARE SOD DPITED, PDL FOG, GOn20, 3.22.02. 
NORD 

8. Sew AO, A. 5, ONGOD) BIW AOPO FDI PPLOSFONGOOD. 
&¢. 02D, SVCK E8209, 20 220Q,0A, S2N09% RNG, BONGO. 

2D. IDG, WRIA, 22AA.BLD , BOGE, FADE, SDOLAND, BONA. 
IDS. HELD, RD SBEO, SOIR BAU, BEATUOCE, PODAENG, ONTO. 


HERAT MRE HS ௭ 0ns5 


130. FOUIA, AYE TRPINED, 253, INC PEIN, 22 295°, WABOTO INE DOS 
(B3INT), WAEOTOO, BONAOD. 


020. DOTA, DDE TIPYTEOI,)253, INE YEON, 2X6 295°, WADOTD 3 DOS 
(83R), OEOUZOO, BONAOD. 


ட] 


0, ASD, TOPYDEO, MOK HOPED TOV, WALDO, AOD 
BONAOD OH, SAO, 


NOW 22 THNFOLES: 


ல லில்லி Nemo s a, DONE AUC DED, SOF 2S VODAT NOT(D) 
ONE. 


BWA, TONED, VATE BEDS, FROTEE 25 ௦ (0),30neno. 


FOOE YD HOOICHED : 
SED GHD ON, REDON AUEFDED, Sor 83S 0A NOP(O), 
SONGAOD. 


பாடங்களின்‌ பெயர்கள்‌ 


காட்டில்‌ ஒரு கச்சேரி 

படம்‌ பார்த்து கதைசொல்வேன்‌ 
பட்டம்‌ 

ஆடிப்பாடி மகிழ்வோம்‌ 

எனது ஊர்‌ 

எழுதிப்பழகுவேன்‌ உயிர்‌ எழுத்துக்கள்‌ 
மெய்மெழுத்துக்கள்‌ 

விளையாடுவோம்‌ வாருங்கள்‌ 

குரல்‌ ஓசை 

உயிர்‌ மெய்யெழுத்துக்கள்‌ 


Le 
A 
1 
4. 
mA 
6 
i 
8. 
; 


ஈட 
= வ௰ 


தொழில்‌ செய்வோம்‌ 


_— 
1 


சொல்லு சொல்லு 


— 


குல்லாய்‌ வியாபாரி 


= 
கு 


மழையே வா! வா! 


= 
im 


கிழமைகள்‌ 


— 
ஓ 


அகர வரிசை, ககர வரிசை 


— 
. 


வட்டமான தட்டு 

ஆத்திச்சூடி 

காந்தியடிகள்‌ 

நீல வண்ண கண்ணா வாடா ! 


1 
i 


1. காட்ழல்‌ ஒரு கச்சேரி 


பொது இடங்களுக்கு நான்‌ சொல்வேன்‌ 


பேருந்து நிலையம்‌ 


மிருகக்‌ காட்சி சாலை 


2. படம்‌ பார்த்து கதை சொல்வேன்‌ 


| 


ரல, 
CXIEETA 


: பேசுதல்‌ 
எளிய குழந்தைப்‌ பாடலை அபிநயத்துடன்‌ பாடி 
ஆடுதல்‌ 


பாப்பா நல்ல பாப்பா 


பாப்பா நல்லபாப்பா 


பார்க்க அழகு பாப்பா 


பொக்கை வாயால்‌ சிரித்திடும்‌ 
பொழுதெல்லாம்‌ ஆடிடும்‌. 
பசி எடுத்தால்‌ வாடிடும்‌ 

பால்‌ குடித்தால்‌ மகிழ்ந்திடும்‌ 


பட்டுப்‌ போன்ற கைகளால்‌ 


பாய்ந்து வந்து அணைத்திடும்‌. 


வரைந்து காட்டுவேன்‌ 


தகக, 


. 
ப] 
] 
] 
ப] 
1] 
] 
D] 
D] 


CLILLILLLLLELE) 
TITITETIEIIEILEE!I 
TILL 


LILLLLLLI SI LELLLLEL CIILLLLLL SI LILLILELL 


அம்புக்குறியிட்ட இடத்திலிருந்து தொடங்கவும்‌. 


புள்ளிகளை இணைத்து வண்ணம்‌ தீட்டுவேன்‌ 


புள்ளிகளை இணைப்பேன்‌ வண்ணம்‌ தீட்டுவேன்‌ 


நான்‌ சொல்வேன்‌ 


சொல்‌ அட்டைகளை குழந்தைகளிடம்‌ கொடுத்து 
சொற்களை அறிமுகப்படுத்தவும்‌. 


ட பூழு D | 


எழுதிப்பழகுவேன்‌ 


பட்டம்‌ மட்டம்‌ 


குறிப்பு : எழுத்துக்களை அறிமுகப்படுத்த மாணவர்களை விரலால்‌ 
தடவிப்‌ யார்க்கச்‌ செய்யவும்‌. 

திரையில்‌ சுண்ணக்கட்டியால்‌ ட, ப, ம, ழ, ய, ஆகிய 
எழுத்துக்களை எழுதி அதன்‌ மீது சிறிய கற்கள்‌ அல்லது புளியங்‌ 
கொட்டைகளை அடுக்கச்‌ செய்யவும்‌. 


படத்தை பார்த்தே பெயரை எழுதுவேன்‌ 


நான்‌ படம்‌ பார்ப்பேன்‌. 


3. பட்டம்‌ 


பாப்பா பாராய்‌ என்‌ பட்டம்‌ 
பறக்குது வானில்‌ என்‌ பட்டம்‌ 
விமானம்‌ போலே வானிலே 
விரைந்தே போகுது என்பட்டம்‌ 


அதிக அதிக உயரத்தில்‌ 
அழகாய்‌ போகுது என்பட்டம்‌ 


எந்தன்‌ பட்டம்‌ பறப்பதையே 


எல்லாரும்‌ வந்து பாருங்கள்‌. 


1 
= 
Gi 
0 

த 
w 


மப்பாழ மஹ 
பூச்சிகள்‌ ஆகியவை என்ன செய்கின்றன என்பதை 


ஆசிரியருக்கு குறிப்பு : படத்திலுள்ள விலங்குகள்‌, பறவைகள்‌, 
குழந்தைகளோடு கலந்துரையாடவும்‌. 


எழுதிப்‌ பழகுவேன்‌ 


பார்‌ ஹ்ாா 


யா்‌ ரா 


நானே படிப்பேன்‌ - நானே எழுதுவேன்‌ 


ஆசிரியருக்கு குறிப்பு : 
எழுத்துக்களை அறிமுகப்படுத்தி அவற்றின்‌ மீது விரல்‌ வைத்து தடவிப்‌ 


யார்க்கச்‌ செய்யவும்‌. 


உப்புத்தாளில்‌ எழுத்துக்களைத்‌ தயாரித்துத்‌ தடவிப்‌ பார்க்கச்‌ செய்யவும்‌. 
தரையில்‌ சுண்ணக்‌ கட்டியால்‌ பா, மா, ஆகிய எழுத்துக்களை எழுதிப்‌ 
புளியங்கொட்டைகள்‌, சிறுகற்களைக்‌ கொண்டு அடுக்கச்‌ செய்யவும்‌. 


சொல்‌ அட்டைகளை தயாரிக்க உதவுதல்‌. 


நானே நிறைவு செய்வேன்‌ 


நானே பொருத்தி கோடு வரைவேன்‌ 


வரைந்து காட்டுவேன்‌ 


வண்ணம்‌ தீட்டுவேன்‌ 


© 
E 
| 
“© 
-] 
b 
©) 


காகிதப்பூ செய்தல்‌ 


ஆசிரியருக்கு குறிப்பு : குழந்தைகளை தங்கள்‌ ஊரை பற்றிப்‌ 
பேசச்‌ சொல்லவும்‌. 


சொல்‌ உருவாக்குவேன்‌ 


விளையாடுவோம்‌ வாருங்கள்‌ 


ச, ன - 


~ 
r wp — ‘ 
. > 
“= ~ Yi 
/- NN ~ \ தி 
- ow 2 7 
» NN 
p / ‘ 
க - 
௯. த 
_— 


ஆசிரியருக்கு குறிப்பு : குழந்தைகளுக்குப்‌ பிடித்த விளையாட்டுகள்‌ 
மற்றும்‌ விளையாட்டுப்‌ பொருட்களைப்‌ பற்றி பேசத்‌ தூண்டவும்‌. 


பார்த்து கதை சொல்வேன்‌ 


6. எழுதிப்பழகுவேன்‌ 


உயிரெழுத்துக்கள்‌ வரிசை 


OL] 
= 
s 
v 


ர்‌ வரிசை 


‘5 
5 
9 
A 
ஆ 8 
ல!) 
ஓ 
a 
tS 


உயிரெழு 


37 
an 


| 


எழுதிப்பழகுவேன்‌ 
உயிரெழுத்துக்கள்‌ வரிசை 


ஒத POLLEN 


DALTEIELIIEELILILIL BELTILILELLLIEEE 


DETEEEEEITIGEE! 


DEAATTEEEEEEI 


எழுதிப்பழகுவேன்‌ 
உயிரெழுத்துக்கள்‌ வரிசை 


ரிசை 


முத்துக்கள்‌ வ 


‘6 
Q 
69 
5) 
> 
3 
க 
- 


உயிரெ 


டெட்‌ ஓடம்‌ ஒளடதம்‌ 


எழுதிப்பழகுவேன்‌ 


காம 
ப) 
94» . 
= 
PALLET 
- ” 
த [] 


a *. C4 


Ld 
"esa as 


த்‌ 
Li [J 
sz 
a 


2 . 
POLLS gn 


@ : உ 
» 45 
DERI ITLL DEEL IE 


LEIEEEEIE 


பயிற்சி 


|. எழுத்துக்களைப்‌ படிப்பேன்‌ 


அஆஇ ஈ உ 


0 ஏ ஆடு ஜு 
அ இஉ௭ட 

ஆ ஈ ஊ ஏ 

ட ழு டள 


(உயிரெழுத்துக்கள்‌ பன்னிரண்டு) 


வரைந்து வண்ணம்‌ தீட்டுக. 


. சுட்டிக்‌ காட்டுவேன்‌, வட்டமிடுவேன்‌. 
“அ” வட்டமிடுவேன்‌. 
எ.கா.: ௮ உ 

உ ஏ 


. “இ வட்டமிடுவேன்‌. 2. “ஊ? வட்டமிடுவேன்‌. 
அ இ ௨ அ௭ ஊ 
இ ௭ ஐ ஊச ஓ 


3. “ஏ” வட்டமிடுவேன்‌. .. ஓ வட்டமிடுவேன்‌. 
ஆ ஏண்‌ இ ஒஓ 
இ ஊசஏ 1, 


111. விடுபட்ட எழுத்துக்களை ஒலிப்பேன்‌. 


7. மெய்யெழுத்துக்கள்‌ அறிமுகம்‌. 


"த, 


மெய்யெழுத்துக்கள்‌ 


குறிப்பு : மாணவர்கள்‌ படங்களின்‌ பெயர்களைக்‌ கூறச்‌ 


செய்க. அவ்வாறு கூறும்போது க்‌, ங்‌, ச்‌, ஞ்‌, ட்‌. 
என ஒலியைக்‌ கூறிய பின்‌ படத்தில்‌ 
எழுத்துக்களைக்‌ குறிக்கச்செய்தல்‌ 


உயிர்‌ மெய்‌ எழுத்துக்கள்‌ 


= 
& அகி, 1 


ப ந வணக்கம்‌ 


ome 


தவளை நன்டு யன்றி 


\ 
A 
1} D/ | 
| 
a 
i YE 
HH 28) 
RN 


தவல்‌ ஹி ழம்‌. இளவரசன்‌ பறவை 


பயிற்சி 


எழுத்துக்களை படிக்க : 


க்‌ ங்ச்ஞ்ட் 


ம்‌ ய்ர்‌்ல்‌்வ 
ழ ளறன 
|. சுட்டிக்‌ காட்டுக. வட்டமிடுக. 
“ச்‌” வட்டமிடுக. 
ங் ச்‌ ஞ்.ச்‌ 
ஞ்‌ ட்‌ ண்ன்‌ 
“ங்‌” வட்டமிடுக. “ம்‌' வட்டமிடுக 
க்‌ ச்‌ ங் ப்‌ 'ம்ர்‌ 
ங் ண்ச்‌ ல்‌ ம்ழ்‌ 
“ன்‌” வட்டமிடுக. “ய்‌” வட்டமிடுக. 
ய்‌ ன்‌ ப்‌ ம ப்‌்ய்‌ 
ன்‌ ர்‌ ல்‌ ர்‌ ய்ல்‌ 
விடுப்பட்ட எழுத்துக்களை ஒலிக்க. 
குறிப்பு : ஆசிரியர்‌ மெய்யெழுத்துக்களை வரிசைப்படி படித்து 


மாணவரைக்‌ கூறச்செய்க. மாணவரையும்‌ படிக்கச்‌ செய்க. 
கரும்பலகையில்‌ எழுதி அவற்றை ஒலிக்கச்‌ செய்க. 


தெரிந்து கொள்‌ 


த ஆற்றின்‌ ஓரம்‌ கரையாகும்‌ 
ஆடையில்‌ படிவது கறையாகும்‌! 


மாட்டுக்கு இருப்பது வாலாகும்‌ 
மரத்தை அறுப்பது வாளாகும்‌ ! 


காட்டில்‌ வாழ்வது புலியாகும்‌ 


3 கடையில்‌ விற்பது புளியாகும்‌ ! 


அடுப்பில்‌ எரிவது கரியாகும்‌ 

அன்னை சமைப்பது“கறியாகும்‌ ! 

வெள்ளம்‌ ஆற்றில்‌ பாய்ந்தோ 
வெல்லம்‌ சுவையாய்‌ இருந்திடுமே ! 


பரவை என்பது கடலாகும்‌ 


பறவை வானில்‌ பறந்திடுமே ! 


இரண்டு படங்களுக்கும்‌ இடையே உள்ள்‌ வேறுபரடுகளைக்‌ கண்டுபிடிப்பேன்‌. 


உயிர்‌ மெய்யெழுத்துக்கள்‌ 


தரா சாக 
2 


த] 
நாச, 


” 
: 


8. விளையாடுவோம்‌ வாருங்கள்‌ 


- 


குழந்தைகளுக்குத்‌ தெரிந்த எழுத்துக்களில்‌ தொடங்கும்‌ பொருள்களின்‌ 


பெயர்களையும்‌ குழந்தைகளின்‌ பெயர்களையும்‌ கூறச்‌ செய்யவும்‌. 


புள்ளிகளை இணைப்பேன்‌; வண்ணமிடுவேன்‌ 


9. கூல்‌ ஓசை 


காகம்‌ பறந்து வந்ததாம்‌ 


காகா என்றதாம்‌ ! 


குயிலும்‌ பறந்து வந்ததாம்‌ 


கூ கூ என்றதாம்‌ ! 


கிளிகள்‌ பறந்து.வந்ததாம்‌ 
கீச்‌ கீச்‌ என்றதாம்‌ ! 


ஆடும்‌ ஓடி வந்ததாம்‌ ! 


ம்மே ம்மே என்றதாம்‌ ! 


பூனை ஓடி வந்ததாம்‌ 


மியாம்‌ ! மியாம்‌ ! என்றதாம்‌ 


மாடும்‌ ஓடி வந்ததாம்‌ 


ம்மா ! ம்மா ! என்றதாம்‌ ! 


அன்புக்குழந்தை வந்ததாம்‌ 


அம்மா அம்மா என்றதாம்‌ ! 


விளையாட வோம்‌ 


வகுப்பறைக்கு வெளியே பெரியவட்டம்‌.. போட்டு 
குழந்தைகளை நீற்கச்‌.செய்யவும்‌. 

ஆசிரியர்‌ காகம்‌ என்று சொன்னதும்‌ குழந்தைகள்‌ காகா என்று 
கத்த வேண்டும்‌. 

ஆசிரியர்‌ ஆடு என்று சொன்னதும்‌ ம்மே ம்மே என்று சொல்ல 
வேண்டும்‌; 

இதைப்‌ போன்று பல்வேறு விலங்குகளின்‌ ஓசையை ஓலிக்கச்‌ 


செய்யவேண்டும்‌. 


ஓசை 
ஆசிரியர்‌ விலங்கின்‌ பெயரைக்‌ கூறியதும்‌ குழந்தைகள்‌ ஒலி 
எழுப்பவேண்டும்‌. 
நாய்‌ லொள்‌, லொள்‌ 
காகம்‌ 
பூனை 
பசு 
குயில்‌ 
ஆடு 


சுவை அறிவோம்‌ அறுசுவைகள்‌ 
துவர்ப்பு ! புளிப்பு ! கசப்பு ! 
துவர்ப்பு ! புளிப்பு ! கசப்பு ! 
கார்ப்பு ! உவர்ப்பு ! இனிப்பு ! 
உவர்ப்பு ! 


புளியம்பழம்‌ 

பச்சைமிளகாய்‌ 

பாகற்காய்‌ 

இவைகளைப்‌ போன்று உனக்குத்‌ தெரிந்த பொருள்களின்‌ 


சுவையைக்‌ கூறுக. 


ஆசிரியர்‌ குறிப்பு : 
படத்திலுள்ளவை பற்றி 
குழந்தைகளைப்‌ பேசச்‌ 
செய்யவும்‌. 


குழந்தைகளுக்குத்‌ 
தெரிந்த ஓ, ஓ, ஐ 
வரிசை எழுத்துக்களில்‌ 
தொடங்கும்‌ 
பொருள்களின்‌ 
பெயர்களைக்‌ கூறச்‌ 


செய்யவும்‌. 


( 
©9 
© 
J] 
= 
t 
ஆ 
( 
3 
er 
ம்‌ 
) 
2 
8 
ன 
) 
ந 
4 
= 
நி 


எலும்புத்‌ துண்டை 


அடைய எனக்கு 
வழிகாட்டுங்கள்‌. 


ஆசிரியருக்கு 

குழந்தைகளை இரண்டு பிரிவுகளாகப்‌ பிரித்து 
வட்டமாக உட்கார வைக்கவும்‌. நடுவில்‌ காய்கள்‌, பழங்கள்‌ 
மாதிரிகளை வைக்கவும்‌. ஒரு குழு காய்கள்‌ அல்லது 
பழங்கள்‌ பெயர்களைக்‌ கூற மற்றொரு குழு அவை 
காய்களா, பழங்களா என்று கூறுதல்‌. 


ா. : முதல்‌ குழு அரண்டாம்‌ குழு 
கத்தரி 


வாழை 
பூசணி 
தக்காளி 


அவரை 
சாத்துக்குடி 
சுரை 
கொய்யா 
ஆரஞ்சு 
ஆப்பிள்‌ 
சப்போட்டா 


வெண்டை 


10. உயிர்‌ மெய்யெழுத்துக்கள்‌ 


அ, ஆ, இ, ஈ, சேர்ந்த உயிர்‌ மெய்யெழுத்துக்கள்‌ : 


கண்‌, மணம்‌, தங்கம்‌, சக்கரம்‌, மஞ்சள்‌, வயல்‌ 
கால்‌, பால்‌, பாய்‌, மான்‌, வாசல்‌, வானம்‌ 

கிளி, விசிறி, சிங்கம்‌, மின்னல்‌, அரிசி, இஞ்சி 

கீரி, மீன்‌, தீ, நீலம்‌, தண்ணீர்‌, வீரன்‌. 
மாம்பழம்‌,இனிக்கும்‌. வானம்‌ நீல நிறம்‌. 
கிளிபேசும்‌ பறவை. மலையின்‌ உச்சி சிகரம்‌. 


பால்‌ சத்தான உணவு. நாகம்‌ படம்‌ எடுத்து ஆடும்‌. 


க ண 
, ஙு 
ச 
, ௪, ஞ்‌, ட, த 
2 
2 


b, 2 2 
ப பற ய, J, ப, L 
0, 2 


எ 
.ம,ன 


> 

> , 
கா, ஙா, சா IT, ர 
> 
11, தா, மா, பர, மா 

> 
யா, ரா, லா, வா, ழா,ளா 
> 
J > 


| | [சி 


கி| [ட 


வி | 


(5 
& 
3 

bh 
G 

- 

=} 

& 
pr} 

1, 

& 
“இ 

2 

b 

A 
A 

3 
[© 
@ 


நானே எழுதுவேன்‌. 


கப்பல்‌ கடலில்‌ செல்லும்‌ 


தப்பல்‌ கப்பல்‌ கப்பல்‌ கப்பல்‌ 


வானம்‌ வானம்‌ வானம்‌ -வானம்‌ 


சிங்கம்‌ உறுமும்‌. 


!” சிங்கம்‌ சிங்கம்‌ சிங்கம்‌ 


மீன்‌ நீரில்‌ வாழும்‌ 


« 


(மீன்‌ மீன்‌ மீன்‌. மீன்‌ 


கிரீடம்‌ கலியில்‌ அணிவேன்‌ 


வட்டமிடுவேனே. 


“௩! வட்டமிடுக. 


விடுபட்ட எழுத்துக்களை எழுதுவேன்‌. 


பா 
க 


எழுத்துக்களை இணைத்துச்‌ சொல்‌ உருவாக்குவேன்‌. 


[1 


IT IE க 
Na 
ot vl 


| 
IT 


1 1 


\1 5 T 
நதி ப) று 
1 2 1 


கி 
க 


அறிந்த எழுத்துக்களை வட்டமிடுவேன்‌ வட்டமிடாத 


எழுத்துக்களைப்‌ படித்து எழுதுவேன்‌. 


காய்‌ வேணுமா ? 
வாழைக்காய்‌ வேணுமா ? = 
வறுவலுக்கு நல்லது 


பாகற்காய்‌ வேணுமா ? 
பச்சடிக்கு நல்லது 


புடலங்காய்‌ வேணுமா"? 
பொறியலுக்கு (நல்லது 


கொத்தவரை வேணுமா ? 
கூட்டுவைக்க நல்லது 


கத்தரிக்காய்‌-வேணுமா ? 
சாம்பாருக்கு-நல்லது 


இத்தனையும்‌ வாங்கினால்‌ 


இன்றே சமையல்‌ பண்ணலாம்‌ 
இன்றே சமையல்‌ பண்ணி நாம்‌ 
இன்பமாக உண்ணலாம்‌. 


11. தொழில்‌ செய்வோம்‌ 


Ev 
E ed 


செய்யவும்‌. 


குழந்தைகளுக்கு தெரிந்த எழுத்துக்களில்‌ தொடங்கும்‌ பொருள்களின்‌ 


பெயர்கள்‌, மற்றும்‌ குழந்தைகளின்‌ பெயர்களைக்‌ கூறச்‌ செய்யவும்‌. 


யானை வந்தது 


யரனை வந்தது ! தெருவில்‌ 
யானை வந்தது ! 

தூணைப்‌ போன்ற கால்களோடு 
யானை வந்தது! 

துடைப்பம்‌ போன்ற வாலை ஆட்டி 
யானை வந்தது ! 

மீனைப்‌।யோன்ற கண்களோடு 
யானை வந்தது ! 

விசிறி போன்ற செவிகளோடு 


யானை வந்தது ! 


குழந்தைகள்‌ தங்கள்‌ செல்லப்பிராணிகளாக வளர்க்க விரும்பும்‌ 
விலங்குகள்‌ எவை என்பதை அறிந்து கலந்துரையாடவும்‌. 


ஆசிரியர்‌ குறிப்பு : கரும்பலகையில்‌ ஒரு பூனையின்‌ படம்‌ 
வரைந்து ஒவ்வொரு குழந்தையையும்‌ 
கண்ணை மூடிக்‌ கொண்டு தொட்டு 
அதனுக்கு பொட்டு ஓட்டச்‌ செய்யவும்‌. 


உயிர்‌ மெய்யெழுத்துக்கள்‌ 
உ ஊ ௭ ஏ சேர்ந்த உயிர்‌ மெய்யெழுத்துக்கள்‌ 


நானே படிப்பேன்‌ நானே எழுதுவேன்‌ 
குடம்‌, சுவர்‌, நண்டு, முட்டை, தும்மல்‌, சூரியன்‌, தூறல்‌, நூல்‌, 
முட்டை, பு, சூலம்‌,.எலி, கெண்டை, வெண்மை, வெற்றி, பெண்‌, 
ஏணி, ஏர்‌, தேர்‌, சேய்‌, கேணி, நேற்று, சேவல்‌ 


க்+உசக= க.ஙசூவனுடுணுதுநுபுமு,யு,ரு,லு,வு, 
முளு,று,னு 
௯, ந,சூ, ஞூ, ௫, ணூ, தூ, நூ, பூ, மூ, யூ, ரூ, லூ, 
வூழூளூ,றூ,னூ 


கெ,நெ,செஞெ,டெணெ,தெ,நெ,பெமெ, 
யெரெொலெ,வெழெொளெொ,றெொனேெ 


க்‌ +ஏ£ு கே.நஙே,சேோஞேோ,டேோணே,தே,நே,பேமே,யே, 
ரேலே,வேழேளே,றேோனே 


குரங்கு மரத்தில்‌ வாழும்‌. மழைத்‌ தூறல்‌. 
தென்னை உயரமாக வளரும்‌. சூரியன்‌ ஒளியைக்‌ கொடுக்கும்‌. 


சேவல்‌ கூவும்‌. 


விடுபட்ட எழுத்துக்களை நிறைவு செய்வேன்‌. 


கல்‌ 
ME 
1 AS 

WII 


11 
Ea 
[ப[க[ந்|[ல்‌ 


நானே எழுதுவேன்‌. 


குரங்கு மரத்தில்‌ வாழும்‌. 


சூரியன்‌ வெப்பத்தைக்‌ கொடுக்கும்‌. 


தென்னை இளநீர்‌ கொடுக்கும்‌. 


ஐந்து என்பது எண்‌. 


விடுபட்ட எழுத்துக்களை எழுதுவேன்‌ 


வாய்‌ விட்டு படிப்பேன்‌. 


1. மீன்‌, படி, இடி, கண்‌, பார்‌, பால்‌ 


மண்‌, கல்‌, கிளி, தூண்‌, தூ௬,சரி 


விசிறி, கனவு, கதவு, படகு, பாலம்‌ 


குடம்‌, குருவி, சூடம்‌, கடல்‌, சரம்‌ 


கூட்டம்‌, சூரியன்‌, நூலகம்‌, குரங்கு 


சன்னல்‌, வட்டம்‌, வண்ணம்‌, எண்ணம்‌ 


இரு சொல்‌ தொடர்கள்‌ 


கடல்‌ அலை 


கால்‌ பந்து 


பால்‌ வெண்மை 


நெல்‌ வயல்‌ 


இடி மின்னல்‌ 


படிக்கவும்‌ : 


குரங்கு மரத்தில்‌ வாழும்‌ 


கடலில்‌ அலைகள்‌ இருக்கும்‌ 


சூரியன்‌ வெளிச்சம்‌ தரும்‌ 


மீன்‌ நீரில்‌ வாழும்‌ 


வயல்‌ பசுமையாக இருக்கும்‌ 


படகு நீரில்‌ மிதக்கும்‌ 


படம்‌ பார்த்து பெயர்‌ எழுதுவேன்‌ 


அறிந்த எழுத்துக்களை வட்டமிடுவேன்‌ வட்டமிடாத 
எழுத்துகளைப்‌ படித்து எழுதுவேன்‌. 


புள்ளிகளை இணைத்து வண்ணம்‌ தீட்டுவேன்‌ 


ஆசிரியர்‌ குறிப்பு : 
* படத்திலுள்ளவைப்‌ பற்றி குழந்தைகளைப்‌ பேசச்‌ செய்யவும்‌. 
* குழந்தைகளுக்கு தெரிந்த எழுத்துக்களில்‌ தொடங்கும்‌ 


பொருள்களின்‌ பெயர்களையும்‌ மற்றும்‌ குழந்தைகளின்‌ பெயர்களையும்‌ 


கூறச்‌ செய்யவும்‌ 


12. சொல்னு சொல்லு 


சொல்லு சொல்லு சொல்லு 


சொல்வதை நன்றாய்‌ சொல்லு 


கண்ணே மணியே “க” சொல்லு 


காடைக்குருவியே “கா” சொல்லு 


கிளியே கிளியே “கி' சொல்லு 
கீரிப்பிள்ளையே “கீ' சொல்லு 


குத்து விளக்கே 'கு” சொல்லு 
கூவும்‌ குயிலே “கூ' சொல்லு 


கெண்டை மீனே ‘'கெஃசொல்லு 


கேட்கும்‌ மானே “கே” சொல்லு 


கையில்‌ மலரே “கை” சொல்லு 

கொக்கே கொக்கே “கொ” சொல்லு 
i 

கோவைப்‌ பழமே கோ” சொல்லு 


கெளதாரிக்‌ குஞ்சே £கெள” சொல்லு 


நானே எழுதுவேன்‌ 


செடியில்‌ பு பூக்கும்‌ 


தேர்‌ இழுப்பார்கள்‌ 


வேலி பயிரைக்‌ காக்கும்‌ 


ஆடை இல்லாதவன்‌ அரை மனிதன்‌ 


ஆடை 


புள்ளிகளை இணைத்து வண்ணம்‌ தீட்டுவேன்‌ 


நானே எழுதுவேன்‌ நானே படிப்பேன்‌ 


பரந்து 


அறிந்த எழுத்துக்களை வட்டமிடுவேன்‌ 


சொல்வதைக்‌ கேட்டு எழுதுவேன்‌. 


ஆசிரியர்‌ கூறும்‌ சொற்களை குழந்தைகள்‌ எழுதுவார்கள்‌. 


இலைகள்‌ பச்சை 
கொடிகள்‌ பச்சை 
இனிதாய்‌ பேசும்‌ 
கிளியும்‌ பச்சை ! 
வானம்‌ நீலம்‌ 
கடலும்‌ நீலம்‌ 
வண்ண மயிலின்‌ 
கழுத்தும்‌ நீலம்‌ ! 
காகம்‌ கருப்பு 
யானை கருப்பு 
கண்ணின்‌.உள்ளே 


மணியும்‌ கருப்பு ! 


இரத்தம்‌ சிவப்பு 


குங்குமம்‌ சிவப்பு 
இனிக்கும்‌ கோவைப்‌ 
பழமும்‌ சிவப்பு ! 


62666666606002 


660060000000 


6660666006009 


00 600000000000000,° 0000000 


260600600600 


6 
(2 
© 
5) 
௯ 
3] 
3 
௦, 
2 
G 


06048008060806 5000000 


2000066466000 69 66000080 


8000600600600: 


உயிர்‌ மெய்யெழுத்துக்கள்‌ 
ஐ, ஓ சேர்ந்த உயிர்‌ மெய்யெழுத்துக்கள்‌ 


மையைரொலொவெ 
நானே படிப்பேன்‌ நானே எழுதுவேன்‌ 
கை, தை, பை, மை, பனை, சைகை 
அலை, வாடை, வாழை, மேதை, யானை 
கொடி, தொட்டி, நொண்டி, பொடி, கொய்யா 


வானொலி, மொட்டு; ஒட்டகம்‌ 


யானை உருவத்தில்‌ பெரியது 


மூன்று வண்ணங்கள்‌ உடையது நமது கொடி 


கடலில்‌ அலை இருக்கும்‌ 


ஓட்டகம்‌ பாலைவனத்தில்‌ வாழும்‌ 


கை, ஙை,சைஞைடைணை,தை,நை, 
பை,மையைரைலைவைழமைளை, 
றைனை 

கொ, ஙொ, சொ, ஞொ, டொ, ணொ, தொ, 
நொ, பொ, மொ, யொ, ரொ, லொ, வொ, 
ழொ,ளொ,றொ,னொ 


இரு சக்கர வாகனங்களை வட்டமிட்டுக்‌ 


நீரில்‌ செல்லும்‌ வாகனங்களுக்கு வட்டமிட்டுக்‌ 


காட்டுவேன்‌. 


1 
ஆசிரியர்‌ குறிப்பு 


உ படத்திலுள்ளவை பற்றி குழந்தைகளைப்‌ பேசச்‌ செய்யவும்‌. 


உ குழந்தைகளுக்குத்‌ தெரிந்த எழுத்துக்களில்‌ தொடங்கும்‌ 


பொருள்களின்‌ பெயர்களைக்‌ கூறச்‌ செய்யவும்‌. 


| 
கொ | 
1 


த rT 
tj _— 
| க 
15 _ _- 
9 oo | ! 
Ne F 
கொ| 


_ 
s Fy 1 
JIN, J 
10 | 
1 7 


( 
2] 
3 

bh 
G 

(4 

= 

8 
ஏ 

த 

8 

1 
“A 

2) 
“ி 

2 

6 

4 
al 

3 
© 
< 


[ப [இம்‌ 


நானே படிப்பேன்‌ நானே எழுதுவேன்‌ : 


வாழை பாதை 


ற வானொலி 


குதிரை இலை 


பொம்மை மழை 


கொய்யா 


வாழைப்பழம்‌ இனிக்கும்‌ 
குதிரை வேகமாக ஓடும்‌ 


இலையின்‌ நிறம்‌ பச்சை 


நத்தை மெதுவாகப்‌ போகும்‌ 
வானொலியில்‌ இசை கேட்கலாம்‌ 


பனை உயரமாக வளரும்‌ 


நானே எழுதுவேன்‌ 


யானை உருவத்தில்‌ பெரியது 


(மன்று வண்ணங்கள்‌ உடையது நமது கொடி 


ஒட்டகம்‌ நிற்கிறது 


{™\ eo ல்‌ 
4 


நான்‌ நிறைவு செய்வேன்‌ 


அணில்‌ | | | ] சன்று 


வானொலியில்‌ | | கேட்டேன்‌ 


வரைந்து வண்ணம்‌ தீட்டுவேன்‌ 


அறிந்த எழுத்துக்களை வட்டமிடுவேன்‌ 


13. குல்லாய்‌ வியாயாரி ப பாட்ட) 


நல்லான்‌ என்னும்‌ வியாபாரி 
குல்லாய்‌ விற்றே வாழ்ந்தானாம்‌ ! 

கோடை வெயிலின்‌ கொடுமையிலே 
குளிர்ந்த மரத்தின்‌ நிழலினிலே ! 


படுத்துத்‌ தூங்கி விட்டதையும்‌ 
பார்த்து விட்டன குரங்குகளும்‌ ! 

ஆளுக்கொன்றாய்‌ குல்லாய்களை 
அழகாய்த்‌ தூக்கிச்‌ சென்றுவிட ! 


தூக்கம்‌ கலைந்து பார்த்தானாம்‌ 
துடித்தான்‌ குல்லாய்‌ காணாமல்‌ ! 

சிரம்‌ மேலே கையை வைத்தானாம்‌ ! 
சிந்தனை செய்தான்‌ சில நிமிடம்‌ 


தலையிலிருந்த குல்லாயை 


தரையில்‌ வீசிவிட்டானாம்‌ ! 
குரங்குகள்‌ அதுபோல்‌ செய்திடவே 
குல்லாய்‌ வந்து சேர்ந்ததுவே ! 


பழக்க :- வாழ்ந்தானாம்‌, பார்த்தானாம்‌, வைத்தானாம்‌, 


விட்டானாம்‌. 


படம்‌ பார்த்து பெயர்‌ 


[| [u[ம்‌| 


Naz 
<= 


p\ 
௭-7 [ய[ம்‌] [ர]ம்‌) 
ழ்‌ 


( ம்‌ 


த a 3 
Ww, [ele ToT] 11 
< 2 , i} ) 


|” Amat 


ஆசிரியர்‌ குறிப்பு : 
உ படத்திலுள்ளவைப்‌ பற்றி குழந்தைகளை பேசச்‌ செய்யவும்‌. 
உ குழந்தைகளுக்குத்‌ தெரிந்த எழுத்துக்களில்‌ தொடங்கும்‌ பொருள்களின்‌ 
பெயர்களையும்‌, எழுதச்‌ செய்யவும்‌. 


உயிர்மெய்‌ எழுத்துக்கள்‌ 
ஓ, ளை சேர்ந்த உயிர்‌ மெய்யெழுத்துக்கள்‌. 


மோ ளோ ளை னெள 


நானே படிப்பேன்‌ நானே எழுதுவேன்‌ 
கோயில்‌, தோகை, சோளம்‌ 

மோதிரம்‌, நோய்‌, மோர்‌, போர்‌ 
கெளதாரி, பெளர்ணமி; ஒளடதம்‌ 
பெளத்தம்‌, வெளவால்‌, ளெவை 


க்+ஓ ௫ கோ, நஙோ,சோ, ஞோ, டோ, ணோ, தோ, நோ, 
போ, மோ, யோ, ரோ, லோ, வோ, ழோ, ளோ, 
றோ, னோ 
கெள, நெள, செள, ஞெள, டெள, ணெள, தெள, 
நெள, பெள, மெள, யெள, ரெள, லெள, வெள, 
ழெள, ளொ, றெள, னெள 


நானே எழுதுவேன்‌ 


பெளர்ணமி நிலவு அழகு. 


வெளவால்‌ மரத்தில்‌ தொங்கும்‌ 


கன f 


கெளதாரி ஒரு பறவை 


சுதந்திர தின விழா 


TN. 


விடுபட்ட எழுத்துக்களை நிறைவுசெய்வேன்‌ 


[ஊ!| [த[ம்‌| [மோ] [ர[ம்‌| 


ம [எம்‌ 


நானே படிப்பேன்‌ நானே எழுதுவேன்‌. 
கோயில்‌, மோதிரம்‌, தோகை, போர்‌, மோர்‌, நோய்‌, தோள்‌, 


தோட்டம்‌, சோளம்‌, ஊவை, கெளதாரி, பெளர்ணமி, ளைடதம்‌, 


பெளத்தம்‌, கெளதம்‌ 


மயில்‌ தோகை விரித்தாடும்‌ 


ஒளவை பெண்பாற்‌. புலவர்‌ 


பெளர்ணமி நிலவு அழகு 


வெளவால்‌ தலைக்ழாய்த்‌ தொங்கும்‌ 


அறிந்த எழுத்துக்களை வட்டமிடுவேன்‌. 


அகர வரிசையில்‌ எழுதுவேன்‌. 
உயிர்‌ எழுத்துக்கள்‌ 


புள்ளிகளை இணைப்பேன்‌; நானே வண்ணம்‌ தீட்டுவேன்‌ 


காற்றே நீ யார்‌ ? 


காற்றே ! காற்றே ! நீயார்‌ ? 
காற்றும்‌ நான்தான்‌ 
தென்றலும்‌ நான்தான்‌ ! 
புயலும்‌ நான்தான்‌ ! 
ஆற்றலும்‌ நான்தான்‌ - ஏன்‌ ? 


உங்கள்‌ உயிர்மூச்சும்‌ நான்தானே ! 


சொல்லுங்க,! சொல்லுங்க ! 
சொல்லுங்க ! சொல்லுங்க ! சொல்லுங்க! 
தமிழ்‌ மாதங்கள்‌ பன்னிரண்டைச்‌ சொல்லுங்க ! 
சித்திரை, வைகாசி, ஆனி 
ஆடி, ஆவணி, புரட்டாசி 
சொல்லுங்க ! சொல்லுங்க ! சொல்லுங்க ! 
அடுத்து வருவதைச்‌ சொல்லுங்க ! 
ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி 
தை, மாசி, பங்குனி 
அப்படி நீங்களும்‌ சொல்லுங்க ! 
ஆடிப்‌ பாடிச்‌ சொல்லுங்க ! 


ஏ 


(1! 
L 
6001 


(மெய்யெழுத்துக்கள்‌ பதினெட்டு) 


வேன்‌ 


ல்‌ எழுது 


ho) 


$ 
3 
i 
% 


$606000000000 ன oesSbcccco0s 


மே 


புள்ளிகளின்‌ 


ஆசிரியர்‌ குறிப்பு : குழந்தைகள்‌ தங்கள்‌ ஊரைப்‌ பற்றிப்‌ பேசச்‌ செய்யவும்‌. 


14. மழையேவா!வா! 


மழையே ! மழையே வா வா ! 


மக்கள்‌ துயரம்‌ தீர்க்க வா ! 
குடிக்க நீரும்‌ கொண்டு வா ! 
குளங்கள்‌ ஏரிகள்‌ நிரப்ப வா ! 
வாடிக்‌ கிடக்கும்‌ பயிர்களின்‌ 
வறட்சி நீங்க ஓடி வா ! 
பாடிப்பாடி அழைக்கின்றோம்‌ 
பருவ மழையே வா !வா! 
ஆடு மாடுகள்‌ குடித்திட 
அழகாய்‌ நீரைக்‌ கொண்டு வா 
பறவைகள்‌ குடித்து மகிழ்ந்திட 
பறந்து நீயும்‌ வா ! வா! 
பாலர்கள்‌ நாங்கள்‌ அழைக்கின்றோம்‌ 
பார்‌ செழிக்க ஓடி வா ! வா! 


- குப்பல்‌ நத்தம்‌ சே. குருசாமி 


ஒரே வடிவ மணிகளிலுள்ள எழுத்துக்களைச்‌ 
சேர்த்துச்‌ சொல்லாக்குவேன்‌ 


— | 


சின்ன சின்ன பாடு 


திருக்குறள்‌ பாட்டு 
மூத்த தமிழ்ப்பாட்டு 


மூன்று வகைப்பாட்டு 


உலகம்‌ போற்றும்‌ பாட்டு 
உயர்ந்த நெறிப்‌ பாட்டு 
இன்று ஒரு பாட்டு 
நாளை ஒரு பாட்டு ! 


மனதில்‌ எழுதிப்‌ படிப்போம்‌ 
எளிதில்‌ கற்று முடிப்போம்‌ 
படித்த வாறு நடப்போம்‌ 
பாரில்‌ புகழை வளர்ப்போம்‌ ! 


15. கிழமைகள்‌ 


January 2013 


திங்கட்கிழமை திருக்குறள்‌ படிப்போம்‌ 


112/3]4]5 
செவ்வாய்கிழமை செந்தமிழ்‌ கற்போம்‌ 6 7 8 9 10 1142 
13 14 15 16 17 18 09 
20 21 22 23 24 29 26 
வியாழக்கிழமை விளையாடி மகிழ்வோம்‌ 27 28 29 30. 81 


புதன்கிழமை புதுப்பாடல்‌ பாடுவோம்‌ 


வெள்ளிக்கிழமை வேலைகள்‌ செய்வோம்‌ 
சனிக்கிழமை சந்தைக்குச்‌ செல்வோம்‌ 
ஞாயிற்றுக்கிழமை நன்மைகள்‌ செய்வோம்‌ 


இந்த ஏழு நாட்களும்‌ சேர்ந்தது ஒரு வாரம்‌. ஒரு மாதத்திற்கு 
முப்பது நாட்கள்‌, பன்னிரெண்டு மாதங்கள்‌ சேர்ந்தது ஓர்‌ ஆண்டு 
என்பதை தெரிந்துகொள்வேன்‌. 


வாரத்தின்‌ முதல்‌_நாள்‌ 
வாரத்தின்‌ கடைசி நாள்‌ 
சந்தைக்குச்‌ செல்லும்‌ நாள்‌ 


புதன்கிழமைக்கு அடுத்த நாள்‌ 


கணக்கு பாட்டு 


ரன்று யாவர்க்கும்‌ தலை ஒன்றே ! 


இரண்டு யாவர்க்கும்‌ கண்‌ இரண்டே ! 


மூன்று முக்காலிக்கு கால்‌ மூன்றே ! 


நான்கு நாற்காலிக்கு'கால்‌ நான்கே ! 


ஐந்து ஒரு கை விரல்‌ ஐந்தே ! 


ஆறு ஈயின்‌ கால்‌ ஆறே ! 


ஏழு வாரத்தின்‌ நாள்‌) ஏழே ! 


எட்டு சிலந்தியின்‌ கால்‌ எட்டே ! 


ஒன்பது தானிய வகை ஒன்பதே ! 


பத்து இருகை விரல்‌ பத்தே ! 


நல்வழக்கங்கள்‌ 
காலையில்‌ எழு 
பல்லைத்‌ துலக்கு 
முகத்தைக்‌ கழுவு 
சுத்தமாய்க்‌ குளி 
கடவுளைத்‌ தொழு 
பாடத்தைப்‌ படி 
சீருடை அணி 
பள்ளிக்குச்‌ செல்‌ 


ஆசிரியர்‌ சொல்‌'கேள்‌ 


அறிவைப்‌ பெருக்கு 


மாலையில்‌ விளையாடு 


வீட்டுப்‌ பாடம்‌ செய்‌ 


அகர வரிசை அறிவோம்‌ 


அத்திப்பழம்‌ சொத்தை 


ஆட்டுவால்‌ குட்டை 


இலை நிறம்‌ பச்சை 


ஈயால்‌ நோய்கள்‌ வரும்‌ 


உலகம்‌ உருண்டை 


ஊசி தைக்க உதவும்‌ 


எலி எதையும்‌ தின்னும்‌ 


ஏணி ஏற உதவும்‌ 


ஒட்டகம்‌ பெரியது 


ஓணான்‌ வேலியில்‌ இருக்கும்‌ 


ஓள்‌ சளெடதம்‌ என்பது மருந்து 


௭..கு உறுதியானது 


குறில்‌ : அ, இ, உ; ௭, ஓ 
நெடில்‌ : ஆ, ஈ, ஊ, ஏ, ஐ. ஓ, ஊள 


மெய்யெழுத்துக்களை எழுதுவேன்‌ 


சக்கரம்‌, பஞ்சு, நான்கு, உப்பு, பந்து, நாற்று, கம்பு, பச்சை, பத்து, சங்கு, 
பட்டு, தண்டு, கொய்யா, மார்பு, பள்ளி, தாழ்ப்பாள்‌, பல்லி 


கேட்டு. எழுதுவேன்‌ 


வ்O 
DOO 
DOO 
DOO 
ந 


படித்தல்‌ பயிற்சி 


கீழேயுள்ள எழுத்துக்களைப்‌ படிக்க : 


அ, இ, உ, ௭, ஏ, ஆ, ஈ, ௮, ஏ.ஐ,ஒ.ளை 
க்ச்ட்த்ப்ற்ங்ஞ்ண்ந்ம்ன்ய்ர்ல்வ்ழ்ள்‌ 
கா, சா, டா, தா, பா, றா, யா, ரா, லா, வா, ழா, ளா, ஞா, 


ணா,மானா 


கு, ள்‌, டு, து, பு, று, று), நு, (ம, னு, யு, WE வி, வு, ம்‌; ரை 


. இரெழுத்துச்‌ சொற்கள்‌ : 


கை, பை, மை, தை.வை, போ,நீ,தீ 


.ஈரெழுத்துச்‌ சொற்கள்‌ 
கல்‌, கால்‌, நிலாடீகாடு, பாய்‌, பலா 


IV. மூன்றெழுத்துச்‌ சொற்கள்‌ : 
கடல்‌, மரம்‌, படகு, சீப்பு, மயில்‌, குயில்‌, தயிர்‌, கயிறு, வாயில்‌ 


இருசொல்‌ தொடர்கள்‌ : 

கடல்‌ அலை வானூர்தி 
ஏவுகணை யாழிசை 
மஞ்சள்‌ தூள்‌ குருவிக்கூடு 
தென்றல்‌ காற்று நெல்‌ வயல்‌ 
கால்‌ பந்து பழத்தோட்டம்‌ 


ந 
= 
= 
C 
க 
® 
்‌ 


(உயிர்‌ மெய்யெழுத்துக்கள்‌ 18 X 12 = 216) 


இணைத்து எழுதுவேன்‌ 


. மயில்‌ அழகான 


. மழை மேகத்தைக்‌ கணாடால்‌ 


பேகன்‌ மயிலுக்கு்‌ 


மருந்துப்பொருளாக பறவை தோகை 
காட்டில்‌ போர்வை தேசியப்‌ 


இரட்டைச்‌ சொல்‌ 
(இரட்டைக்‌ கிளவி) 


கோடிட்ட இடத்தைக்‌ கட்டத்திலுள்ள சொற்களிலிருந்து 
தேர்ந்தெடுத்து நிரப்புக ; 


கடகடவென மடமடவென  திடுதிடுவென்று படபடவென 


நடுநடுங்கியது குடுகுடுவென சலசலவென மெல்மெல்ல 


வட்ட(நிலா தோன்றுது 


வானில்‌ வந்து சிரிக்குது. 


பாலைப்‌ போல ஒளியையும்‌ 
பாரின்‌ மீது வீசுது. 


நேற்று பார்த்த குறை நிலா 
இன்று காண வில்லையே? 


இன்று காணும்‌ முழு நிலா 
நாளை வந்து தோன்றுமா ? 
ஆசிரியர்‌ குறிப்பு : 
குழந்தைகளை வட்டமாக நிற்கச்‌ செய்யவும்‌. 
ஆசிரியர்‌ வட்டத்தின்‌ நடுவில்‌ நின்று, ஒவ்வொரு குழந்தையின்‌ 
பெயரைக்‌ கூறிக்‌ கொண்டே அக்குழந்தைக்குப்‌ பந்தை போடவும்‌. 
இவ்வாறு தொடர்ந்து சில சுற்றுகள்‌ விளையாடவும்‌. 
ஆசிரியர்‌ விளையாடியதைப்‌ போன்று ஒவ்வொரு குழந்தையையும்‌ 
விளையாடச்‌ சொல்லவும்‌. 


புதுச்சொல்‌ உருவாக்கு 


சொல்‌ உருவாக்கு : 


புகைவண்டி 


கட கட கட கட்கட வண்டி 
கடிது செல்லும்‌. புகைவண்டி ! 
தட தட தட தட தட வண்டி 
தண்டவாளத்தில்‌ போகும்‌ வண்டி ! 
சிக்‌ சிக்‌ சிக்‌ புக்‌ என்றிடுமே 
சிறுவர்‌ மகிழ வந்திடுமே ! 
அக்கம்‌ பக்கம்‌ ஊர்களுக்கே 
அழைத்து நம்மைச்‌ சென்றிடுமே ! 
மழலைப்‌ பூக்கள்‌ 


ம. இல. தங்கப்பா 


விடுகதை 


மரத்தில்‌ உயர்ந்த மரம்‌ குடிக்கச்‌ சுவைநீர்‌ தரும்‌. 
so LLIT 


மஞ்சள்‌ நிறப்பு நான்‌ சூரியனையே பார்த்திருப்பேன்‌. 


. நன்றியுள்ள நான்‌ வீட்டுக்‌ காவலன்‌. 


- ஒரு மரத்துக்கு ஆயிரம்‌ தூண்கள்‌. 


?[TIIT 


எனக்குத்தலை ஒன்று கண்கள்‌ மூன்று ! 


நான்யார்‌? | [| | | | 


பறப்பேன்‌ வெளிச்சமும்‌ கொடுப்பேன்‌. 


அடுக்குத்தொடர்‌ சொல்வேன்‌ 


கீழ்க்கண்ட சொற்றொடர்களால்‌ நிறைவு செய்வேன்‌ : 


வேலைக்காரி துணிகளைத்‌ 
பீடித்தொழிலாளி படிகளை 
தந்த தன்‌ மகனிடம்‌ 

. நான்‌ கதையைப்‌ 

. சினிமாப்‌ பாடல்களைக்‌ 

. தாய்‌ குழந்தைகள்‌ விளையாடுவதை 
மகிழ்ந்தாள்‌. 


குதித்துக்‌ குதித்து மடித்து மடித்து துவைத்துத்‌ துவைத்து 
துரத்தித்‌ துரத்தி ஓடி ஓடி தாவித்தாவி 

அடுக்கி அடுக்கி சுருட்டிச்சுருட்டி பார்த்துப்பார்த்து 
சிரித்துச்‌ சிரித்து கேட்டுக்கேட்டு  படித்துப்படித்து 
துள்ளித்‌ துள்ளி 


எதிர்ச்சொல்‌ 
எதிர்ச்சொல்‌ எழுதுக : 


X 
X 
X 
X 
X 
X 
X 
X 
X 
X 
X 
X 
X 
X 
X 
X 
X 
X 


17. வட்டமான தட்ட 


வட்டமான தட்டு 
தட்டு நிறைய லட்டு 
லட்டு மொத்தம்‌ எட்டு 
எட்டில்‌ பாதி விட்டு 
எடுத்தான்‌ மீதி கிட்டு 
மீதம்‌.உள்ள லட்டு 
முழுதும்‌ தங்கை பட்டு 
போட்டாள்‌ வாயில்‌ பிட்டு 
கிட்டு நான்கு லட்டு 
பட்டு நான்கு லட்டு 
மொத்தம்‌ தீர்ந்ததெட்டு 
மீதம்‌ காலி தட்டு 


- அழ. வள்ளியப்பா 


நானே படிப்பேன்‌ நானே எழுதுவேன்‌ 


நமது தேசியக்‌ கொடி 


வீட்டின்‌ முன்னால்‌ கோலம்‌. இடுவார்கள்‌ 


ஓடம்‌ ஆற்றைக்‌ கடக்க உதவும்‌. 


பழத்திலிருப்பது கொட்டை 


சோதி ஒளியைத்‌ தரும்‌ 


கெளளி என்பது பல்லி 


நானே நிறைவு செய்வேன்‌ 


earl [eo] [ool [rl 


வீட்டின்‌ முன்‌ போடுவது கையில்‌ அணிவது 


[ET], ble 


செடிகள்‌ வளர்வது தலைகீழாய்த்‌ தொங்குவது 


பெனின்‌ [| 40 [mn [rr 


மாதத்தில்‌ ஒரு நாள்‌ தமிழ்ப்‌ பெண்பாற்புலவர்‌ 


நான்‌ யார்‌ ? 
என்‌ நிறம்‌ சிவப்பு! 
ஒளியைக்‌ கொடுப்பேன்‌ 
தொட்டவரைச்‌ சுடுவேன்‌ 
சமைக்க உதவுவேன்‌ 
இரும்பையும்‌ உருக்குவேன்‌ 
நீர்‌ பட்டால்‌ அணைவேன்‌ 


=-[TTT| 


சொல்வதைக்‌ கேட்டு எழுதுவேன்‌. 


ஆசிரியர்‌ குறிப்பு : குழந்தைகள்‌ அறிந்த சொற்களை ஆசிரியர்‌ 
கூறி. அவற்றைக்‌ஃகேட்டு குழந்தைகளை 
எழுதச்‌ சொல்லவும்‌. 
நானே படிப்பேன்‌, எழுதுவேன்‌ 
தங்கம்‌ மஞ்சள்‌ நிறம்‌ 


பால்‌ வெண்மை நிறம்‌ 
மீன்‌ நீரில்‌ வாழும்‌ 
குரங்கு மரத்தில்‌ வாழும்‌ 


சிங்கம்‌ உருமும்‌ 


பாகல்‌ கசக்கும்‌ 


அறம்‌ செய விரும்பு 
ஆறுவது சினம்‌ 
இயல்வது கரவேல்‌ 
ஈவது விலக்கேல்‌ 
உடையது விளம்பேல்‌ 
ஊக்கமது கைவிடேல்‌ 
எண்‌ எழுத்து இகழேல்‌ 
ஏற்பது இகழ்ச்சி 

ஜயம்‌ இட்டு உண்‌ 
ஒப்புரவு ஒழுகு 


ஓதுவது ஒழியேல்‌ 
எைவியம்‌ பேசேல்‌ 


- ளவையார்‌ 


சொல்லும்‌ பொருளும்‌ 

அறம்‌ - தர்மம்‌ ; ஆறுவது - தணிக்க வேண்டுவது ; சினம்‌ - 
கோபம்‌ ; கரவேல்‌ - செய்யாமல்‌ மறைத்து வைக்கக்கூடாது ; 
விளம்பேல்‌ - வெளியில்‌ சொல்லாதே ; ஊக்கம்‌ - துணிவு ; ஏற்பது 


- பிறரிடம்‌ சென்று யாசிப்பது ; ஒளவியம்‌ - பொறாமை. 


ஓ மாணவர்களைச்‌ சிறுசிறு குழுக்களாகப்‌ பிரிக்கவும்‌. 
©. ஒவ்வொரு குழுவிற்கும்‌ ஐந்து அல்லது ஆறு எழுத்துக்களைக்‌ 
கொடுத்து சொற்களை உருவாக்கச்‌ சொல்லவும்‌. 


உ குறித்த நேரத்தில்‌ அதிகமான சொற்களை உருவாக்கிய 
குழுவைப்‌ பாராட்டவும்‌. 


19. காந்தியமகள்‌ 


கதராடை காந்தியாம்‌ 

கைராட்டை காந்தியாம்‌ 

புதிரான காந்தியாம்‌ 

புகழ்‌ ஓங்கும்‌ காந்தியாம்‌ 
சிரித்துப்‌ பேசும்‌ காந்தியாம்‌ 
சிவந்த மேனி காந்தியாம்‌ 
உரித்தபழம்‌ போலவே 
உண்மை.பேசும்‌ காந்தியாம்‌ 

எங்கள்‌ நாட்டுக்‌ காந்தியாம்‌ 

எவரும்‌ போற்றும்‌ காந்தியாம்‌ 

பொங்கும்‌ கருணைக்‌ காந்தியாம்‌ 

பொறுமையான காந்தியாம்‌ 
உரிமை தந்த காந்தியார்‌ 
உரைத்தபடி வாழ்வோம்‌ 
சிறுமைகளைத்‌ தள்ளுவோம்‌ 
சிறந்த வழி கொள்ளுவோம்‌. 


இவர்கள்‌ என்ன செய்கிறார்கள்‌ 


உணர்வுகளை எழுதுவேன்‌ 


என்னைப்‌ பற்றி 


என்‌ பெயர்‌ 

நான்‌ படிக்கும்‌ வகுப்பு 
அப்பா பெயர்‌ 

அம்மா பெயர்‌ 

அண்ணன்‌ பெயர்‌ 

அக்காள்‌ பெயர்‌ 

தம்பியின்‌ பெயர்‌ 

தங்கை பெயர்‌ 

தாத்தா பெயர்‌ 

பாட்டி பெயர்‌ 

நண்பன்‌ பெயர்‌ 

ஊர்ப்‌ பெயர்‌ 
எனக்கு-விருப்பமான வண்ணம்‌ 
எனக்கு விருப்பமான பழம்‌ 
எனக்கு விருப்பமான இனிப்பு 


எனக்கு விருப்பமான விளையாட்டு : 


20. நீலவண்ண கண்ணா 


நீலவண்ணக்‌ கண்ணா வாடா 

நீ ஒருமுத்தம்‌ தாடா 

நிலையான இன்பம்‌ தந்து 

விளையாடும்‌ செல்வா வாடா ! 
வானம்பாடிக்‌ கானம்‌ கேட்டு 
வசந்தகாலத்‌ தென்றல்‌ காற்றில்‌ 
தேன்‌ மலர்கள்‌ சிரிக்கும்‌ காட்டில்‌ 
மாடுகன்று மேய்த்தவன்‌ நீயே ! 

தங்கநிறம்‌ உந்தன்‌ அங்கம்‌ 

அன்புமுகம்‌ உந்தன்‌ பிம்பம்‌ 

கண்ணா உன்னைக்‌ கண்டால்‌ போதும்‌ 


கவலை எல்லாம்‌ மறைந்தே போகும்‌. .............. (நீல), 


© 
: 
e2 
© 
| 
0 
௮ 
& 
- 


தமிழ்‌ எழுத்துக்கள்‌ வரிசை 


